GOVERNMENT OF TAMIL NADU 

2009 


[ Regd . No . TN/ CCN/ 467 / 2009 -11 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[ Price: Rs . 1 . 60 Paise. 


TAMID 


ERNMES 


* DF T 

R 
D . 

TET 
1 

. 
HIN 
தாக 


ONLIN 


FH 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


HAFA. 


INADO 


GE 


TRUTH 


ALONE TR 


IUMPHS 


EXTRAORDINARY PUBLISHED BY AUTHORITY 


No. 305 ] 


| 


CHENNAI , WEDNESDAY , NOVEMBER 25 , 2009 

Karthigai 9 , Thiruvalluvar Aandu - 2040 


Part II - -Section 2 


Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


வருவாய்த் துறை 
நாகப்பட்டினம் மாவட்டத்திலுள்ள மயிலாடுதுறை வட்டத்தை இரண்டாகப் பிரித்து குத்தாலத்தை 

தலைமையிடமாகக் கொண்டு புதிய வட்டம் அமைத்தல் . 


[ அரசாணை (நிலை ) எண் 444 , வருவாய் ( வ .நி .1(1) த் துறை , 25 நவம்பர் 2009.) 
No . II(2)/ REV /625( a)/2009 . 

தமிழ்நாடு அரசு இதனால் அறிவிப்பது யாதெனில் , நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள மயிலாடுதுறை 
வட்டத்தைப் பிரித்து 2009ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் இருபத்தைந்தாம் ஆம் நாளிலிருந்து குத்தாலத்தை 
தலைமையிடமாகக் கொண்டு குத்தாலம் வட்டமொன்று கீழ்க்கண்ட அட்டவணையில் காட்டப்பட்டுள்ள 
குறுவட்டங்களைத் தனது ஆட்சி எல்லைகளாகக் கொண்டு செயல்படும் . 

2 . தற்போது மயிலாடுதுறை வட்டம் , குத்தாலம் குறுவட்டத்திலுள்ள 32 திருமங்கலம் மற்றும் 
33 முருகமங்கலம் ஆகிய வருவாய்க்கிராமங்கள் பிரிவினைக்குப் பின் மயிலாடுதுறை வட்டம் , மணல்மேடு 
குறுவட்டத்தில் இணைக்கப்படும் . 

3 . புதிய குத்தாலம் வட்டத்தில் உள்ளடங்கும் 1 . குத்தாலம் 2 . பாலையூர் 3 . மங்கநல்லூர் ஆகிய 
குறுவட்டங்கள் மீது தற்போது மயிலாடுதுறை வட்டாட்சியரால் கையாளப்படும் அதிகாரங்கள் இனி குத்தாலம் 
வட்டாட்சியரால் 2009ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் இருபத்தைந்தாம் ஆம் நாளிலிருந்து கையாளப்படும் . 


வ . எண் 


குறுவட்டத்தின் பெயர் 


வருவாய் கிராமங்களின் பெயர் 


(2 ) 


( 3 ) 


குத்தாலம் 


34 . ஆலங்குடி 
35 . திருமணஞ்சேரி 
50 . வானாதிராஜபுரம் 
51 . கடலங்குடி 
52 . வில்லியநல்லூர் 
53 . குத்தாலம் 


DTP - ||- 2 Ex . ( 305 ) 


[ 1 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


வ .எண் 


குறுவட்டத்தின் பெயர் 


வருவாய் கிராமங்களின் பெயர் 


குத்தாலம் - தொடர்ச்சி 


54 . இனாம் குத்தாலம் 
55 . இனாம் உமாம்பாள்புரம் 
56 . சேத்திரபாலபுரம் 
76 . தொழுதாலங்குடி 
77 . துளசேந்திபுரம் 
78 . மேலையூர் 
79 . மேலையூர் துளசேந்திபுரம் 
80 . சென்னையநல்லூர் 
81 . இனாம் சென்னியநல்லூர் 


82 . மாதிரி மங்கலம் 


83 . திருவாலங்காடு 
84 . இனாம் திருவாலங்காடு 
85 . மேக்கிரி மங்கலம் 
86 . திருவாவடுதுறை 
92 . பெருமாள்கோயில் 
93 . பேரழந்தூர் 
72 . திருநாள்கொண்டச்சேரி 
75 . அசிக்காடு 


மங்கநல்லூர் 


94 . செங்குடி 


95 . வழுவூர் 
96 . பண்டாரவாடை 
97 . அரிவளுர் 
98 . பெருஞ்சேரி 
99 . தத்தங்குடி 
100 . கழனிவாசல் 
101 . மங்கநல்லூர் 
102 . கப்பூர் 
103 . கொழையூர் 
104 . அனந்தநல்லூர் 
105 . பெரும்பூர் 
122 . கங்காதாரபுரம் 
123 . எழுமகளூர் 
87 . கருப்பூர் 
88 . பேராவூர் 
89 . பழைய கூடலூர் 
90 . கொக்கூர் 


பாலையூர் 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


3 


வ . எண் 


குறுவட்டத்தின் பெயர் 


வருவாய் கிராமங்களின் பெயர் 


( 2 ) 


பாலையூர் - தொடர்ச்சி 


91 . மருத்தூர் 
106 . கோமல் கிழக்கு 
107 . கோமல் மேற்கு 
108 . காஞ்சிவாய் 
109 . பாலையூர் 
110 . நல்லாவூர் 
111 . கோடிமங்கலம் 
112 . மேல அகலங்கன் 
113 . சிவனாகரம் 
114 . கோனேரிராஜபுரம் - || 
115 . கோனேரிராஜபுரம் - | 
116 . மேலபருத்திக்குடி 
117 . கீழ்பருத்திக்குடி 
118 . ஸ்ரீகண்ட புரம் 
119 . கொத்தங்குடி 
120 . நக்கம்பாடி 
121 . மாந்தை 


நா . ச . பழனியப்பன் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAL 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


